Kerala Gazette No . 4 dated 27th January , 2015 . 
PART I 


Section iii 


GOVER 


TNMENT OF 


பேகம் 


KERALA 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல் - எ ) துறை 
அறிக்கை 

2014 பிப்ர வரி 13. 
எண் 5211/ச . இ . எ . 2 /2013/ சட்ட ம் . திருவனந்தபுரம் , 

1189 கும்ப ம் 1 / 
1935 மாகம் 24 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப் 
பட்ட மசோதாவிற்கு 2014 பிப்ரவரி 13ஆம் தேதி ஆளுநரின் ஒப்புதல் 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சிறப்புச்செயலாளர் ( சட்டம்) . 


2014 - ன் சட்ட 


ம் எண் 7 


2014 - ன் அப்காரி (திருத்த ) சட்டம் 
1077 - ன் அப்காரி சட்டத்தை மீண்டும் திருத்தம் செய்வதற்கான ஒரு 
சட்ட ம் . 

முகவுரை. - 1077 - ன் அப்காரிச்சட்டத்தை பின்வரும் தேவைகளுக்காக 
திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதாலும் ; 

இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஐந்தாவது ஆண்டில் பின் வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . --(1) இந்த சட்டம் 2014- ன் அப்காரி 
(திருத்த ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 

(2 ) பிரிவு 6- ன் உட்பிரிவு ( எ ) 2013 ஏப்ரல் 26 - ம் தேதி அமலுக்கு 
வந்ததாக கருதப்பட வேண்டியதும் , இந்த சட்டத்தின் எஞ்சிய பிரிவுகள் 2013 
பிப்ரவரி 27ஆம் தேதி அமலுக்கு வந்திருப்பதாக கருதப்பட வேண்டும் . 


2 . பிரிவு 15எ - ல் திருத்தம் . - 1077- ன் அப்காரிச்சட்டம் ( 1077 - ன் 1 ) ( இதற்குப் 
பிறகு முதன்மைச்சட்டம் என அழைக்கப்படும் ) பிரிவு 15எ - ல் , -- 


( எ ) ஓரத்தலைப்பில் “ 18 " என்ற எண்ணிற்கு பதிலாக " 21 என்ற எண் 
மாற்றியிடப்பட வேண்டும் . 

( பி ) பிரிவில் " 18 என்ற எண்ணிற்கு பதிலாக " 21 " என்ற எண் 
மாற்றியிடப்பட வேண்டும் . 
3. பிரிவு 15பி - ல் திருத்தம் - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 15பி - ல் , 

( எ ) ஓரத்தலைப்பில் , “ 18 " என்ற எண்ணிற்கு பதிலாக " 21 " என்ற எண் 
மாற்றியிடப்பட வேண்டும் . 

( பி ) பிரிவில் , " பதினெட்டு ” என்ற சொல்லிற்குப்பதிலாக “ இருபத்தி ஒன்று ” 
என்ற சொல் சேர்க்கப்படவேண்டும் . 

4 . பிரிவு 18 - ல் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 18 - ல் 
துணைப்பிரிவு ( 4)- ல் , உட்பிரிவு ( பி ) க்கும் அதற்கு எதிரான உள்குறிப்புகளுக்கும் 
பதிலாக , பின்வரும் உட்பிரிவும் உள்குறிப்புகளும் வரிசைப்படி சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது: 
" ( பி ) வெளிநாட்டு மதுபானத்திற்கு ஒவ்வொரு மொத்த 

( இந்தியாவில் உற்பத்தி லிட்டருக்கும் 30 ரூபாய் 
செய்யப்பட்டது ) கியாலனேஜ் ( முப்பது ரூபாய் ) " 
கட்டண வடிவில் வசூலிக்கப் 
படும்போது 


5 . புதிய பிரிவு 55ஐ - யை சேர்த்தல் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 
55எச் - க்கு பிறகு பின்வரும் பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

" 55ஐ . திரையரங்குகளில் திரையிடப்படுகின்ற படங்களில் 
முன் அறிவிப்பின்றி மதுபானம் அல்லது மது அருந்துதல் அல்லது 
விளம்பரத்தின் காட்சிகளை திரையிடுதலுக்குரிய தண்டணை . -- 
(1) திரைப்படங்களில் மதுபானம் பயன்படுத்துவதாகவோ அருந்துவதாகவோ , 
விளம்பரமோ அடங்கியிருக்கும் எந்த ஒரு காட்சியும் , அவ்வாறுள்ள 
காட்சியில் , வேறுபட்ட நிறங்களில் தெளிவாக தெரிகின்ற முறையில் 


12 


காட்சியினுடைய மொத்த அளவில் 1/10 அளவுள்ளதும் “ CONSUMPTION OF 
ALCOHOL IS INJURIOUS TO HEALTH / மது அருந்துதல் உடல் நலத்திற்கு 
கெடுதல் விளைவிக்கும் ” என்ற முன் அறிவிப்பு இல்லாமல் படம் எடுப்பதும் 
திரையரங்குகளில் திரையிடப்படவும் கூடாது . 

( 2 ) ஏதேனும் திரையரங்கில் துணைப்பிரிவு (1) - ன் நிபந்தனைகளை 
மீறும்படியான ஒரு காட்சி இருக்கும் திரைப்படம் வெளியிடவோ 
வெளியிடுவதற்கு காரணமாகவோ இருக்கின்ற எந்த ஒரு நபரும் , குற்ற 
நிறுவனத்தின் மீது ஆறு மாதம் காலம் வரை ஆகலாம் எனும் சிறைதண்டனை 
மட்டுமோ அல்லது பத்தாயிரம் ரூபாய் வரை ஆகலாம் எனும் பிழை 
தண்டனையோ அல்லது இவை இரண்டும் சேர்த்தோ அளித்து 
தண்டிக்கப்படவேண்டும் . 
6 . பிரிவு 67- ல் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 67- ல் , -- 

( எ ) துணைப்பிரிவு 2 - ல் " 25, 000 ரூபாய் ( ரூபாய் இருபத்தைந்தாயிரம் 
மட்டும் ) " என்ற எழுத்துக்களுக்கும் எண்களுக்கும் சொற்களுக்கும் , 
அடைப்புக்குறிகளுக்கும் பதிலாக " 3, 00 ,000 ரூபாய் ( ரூபாய் மூன்று இலட்சம் 
மட்டும் ) ” என்ற எழுத்துக்களும் , எண்களும் , சொற்களும் அடைப்புக் 
குறிகளும் சேர்க்கப்படவேண்டும் . 

( பி ) துணைப்பிரிவு ( 2 )- க்கு பிறகு பின்வரும் துணைப்பிரிவு 
சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

" ( 3 ) இந்தச்சட்டத்தின்கீழ் ஒரு உரிமம் கைவசம் உள்ள , ஒரு 
உணவகம் ( ரெஸ்டோரண்ட் ) வைத்திருக்கும் ஒரு கூட்டு வியாபார 
ஸ்தாபனமோ , ஒரு வணிக நிலையமோ ஆணையரின் முன் அனுமதி 
பெறாமல் அவ்வாறான கூட்டு வியாபார ஸ்தாபனம் உருவாக்கியதற்குரிய 
ஏதேனும் பத்திரமோ கம்பெனியின் இயக்குநர் குழுவோ , எதன் 
அடிப்படையில் அவ்வாறான உரிமம் வழங்கப்பட்டுள்ளது , அதனை 
திருத்தியமைக்கவோ , மாறுதல் ஏற்படுத்தவோ உருமாற்றம் செய்யவோ 
செய்யும்போது , துணைப்பிரிவு (2)- ன்படி சுமத்தப்பட்ட பிழை செலுத்துவதன் 
மீதும் அவ்வாறான உரிமைதாரரிடம் இருந்து வரும் ஒரு 
விண்ணப்பத்தின் மீதும் இந்த சட்டத்தின் பிற நிபந்தனைகளுக்கும் அதன்கீழ் 
ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்டங்களுக்கு உட்பட்டும் சட்டங்களில் குறிப்பிடப் 
பட்டுள்ள அவ்வாறான கட்டணம் பெற்ற பிறகு அவ்வாறான உருவாக்க 
மாறுதல் ஏற்படுத்துதல் அல்லது திருத்தி அமைத்தலை ஆணையருக்கு 
ஒழுங்குபடுத்தலாம் ”. 

7 . பிரிவு 67 எ - ல் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 67எ - ல் 
துணைப்பிரிவு (1)- ன்கீழ் உள்ள அட்டவணையில் (1 )வது கட்டத்தில் , “ 18 " 
என்ற எண் வருகின்ற இரண்டு இடத்திலும் அதற்குப்பதிலாக “ 27 " என்ற எண் 
சேர்க்கப்பட வேண்டும் . 


13 


8 . இரத்தாதலும் காப்பும் . --(1) 2013 - ன் அப்காரி (திருத்த ) அவசரச்சட்டம் 
( 2013 - ன் 40 ) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 

(2 ) இவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் , மேற்கூறிய அவசரச் 
சட்டத்தின் அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் சட்டத்தின்கீழ் 
செய்த ஏதேனும் செயலோ அல்லது எடுத்த ஏதேனும் நடவடிக்கையோ 
இந்தசட்டத்தின் அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் 
சட்டத்தின் கீழ் செய்ததாகவோ அல்லது மேற் கொண்டதாகவோ 
கருதப்படவேண்டும் . 


14 


